திரும்பத்தருகிற தேவன்‌ 


(சகோ. 19. அகஸ்டின்‌ ஜெபக்குமார்‌) 


தரித்திர்களும்‌ தேவனுடைய சந்ததியாரே என்பதை உணர்ந்துகொள்வதில்‌ தேவ 
ஜனங்களே இன்னும்‌ தடூமாறுகிற வேளையில்‌, தரித்திர்கள்‌ என்று பலர்‌ தேவனையே 
பகைத்துவிட்டனர்‌. பூரணமாக தேவனுக்கு கொடுப்பதில்‌ உள்ள ஆனந்தம்‌, வறிய 
தரித்திரத்களுக்குக்‌ கொடுப்பதில்‌ இவர்களுக்கு வருவதில்லை. தேவனிடம்‌ 
வாக்குத்தத்தங்களையே கேட்டு பலர்‌ வாரி இறைப்பதை மறந்துவிட்டனர்‌. எளியவர்களை 
ஏளனமாய்ப்‌ பார்ப்பதும்‌, சில்லரை இருக்கும்போதே சிரித்துக்கொண்டு இல்லையென 
ஏமாற்றுவதும்‌, இருக்கும்போது போய்‌ நாளை வா என்பதும்‌ வேதத்துக்கு விரோதமான 
விளையாட்டுக்களே. இறைவன்‌ பலருக்கு இரங்காததந்கு காரணம்‌ அவர்கள்‌ ஏழைகளுக்கு 
இரங்காததுதான்‌. 


ஆதித்‌ திருச்சபையின்‌ ஆர்வம்‌:- 
தரித்திரரை நினைத்துக்கொள்ளும்‌ படிக்கு மாத்திரம்‌ சொன்னார்கள்‌: அப்படிச்‌ 
செய்யும்படி அதற்கு முன்னமே தானும்‌ கருத்துள்ளவனாயிருந்தேன்‌. கலாத்தியர்‌ 2:10 


ஆதித்திருச்சபைக்கு தரித்திர்கள்‌ மேல்‌ இருந்த ஆர்வத்தை இந்த வசனத்தில்‌ 
ஈம்‌ காணமுடியும்‌. பலர்‌ இதை எந்த காரியத்துடன்‌ இணைத்து சொல்கிறார்‌ என்பதை 
£ம்‌ நினைவில்‌ கொண்டோமானால்‌ அதிலிருந்து நமக்கு பெரிய இலாபம்‌ உண்டாகும்‌ 
£ட்கள்‌ செல்லச்‌ செல்ல இன்று பலர்‌ தங்களைத்‌ தாங்களே அதிக நீதிமான்களாக 
ண்ணுகிறார்கள்‌. சபையினுடைய வேலை ஆவிக்குரிய காரியங்களை போதிப்பதே! மற்ற 
ந்த காரியங்களிலும்‌ சபை தலையிடக்‌ கூடாது என்று அவர்கள்‌ 
னைத்துக்கொள்கிறார்கள்‌. அதேபோல மிஷனெரி ஸ்தாபனங்களின்‌ வேலையும்‌ 
வறுமனே சுவிசேஷித்தை பிரசங்கிப்பதுதான்‌: அனாதை இல்லங்களையோ, 
மருந்துவமனைகளையோ நடத்துவது அதன்‌ வேலையல்ல என்று பலர்‌ தவறாக எண்ணிக்‌ 
கொண்டிருக்கின்றார்கள்‌. 


௨௫௭,22௭ 


நானும்‌ முதல்முறை பிஹார்‌ வந்தபோது சுவிசேஷத்தை மட்டுந்தான்‌ 
பிரசங்கிக்கவேண்டும்‌. மருந்துவ மனைகளையோ, அநாதை இல்லங்களையோ நிறுவுவது 
நமது வேலையல்ல அது அரசங்கத்தின்‌ வேலை என்றுதான்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருந்தேன்‌. ஆனால்‌ ஆண்டவர்‌ எனக்கு தெளிவாக போதித்தபடியினாலே இன்று 
ஊழியத்தில்‌ இப்படிப்பட்ட சேலைகளையும்‌ செய்து வருகிறோம்‌. தேவன்‌ இந்த 
காரியங்களை என்னை உட்காரவைத்த எனது பிடறியிலே தட்டி சொல்லிக்கொடுத்தார்‌ 
என்று என்னால்‌ தெளிவாக கூறமுடியும்‌. ஆண்டவர்‌ எப்போது எனக்குப்‌ புரியவைத்தாரோ 
அப்போதிருந்தே இந்த காரியங்களின்‌ மீது அதிக கவனம்‌ செலுத்த தொடங்கிவிட்டேன்‌. 
ஆவிக்குரிய காரியங்களை முக்கியப்படுத்தவேண்டியது அவசியந்தான்‌. சுவிசேஷத்தைச்‌ 
சொல்வதுதான்‌ நமது பிரதான பணி. ஆனால்‌ கூடவே ஜனங்களின்‌ தேவைகளை 
சந்திக்கும்‌ சேவைகளைச்‌ செய்யும்படியாகவும்‌ தேவன்‌ நம்மை அழைத்திருக்கிறார்‌. நாம்‌ 
பிரதான இடத்தை எதற்கு கொடுக்கவேண்டுவோ அதற்குத்தான்‌ கொடுக்கவேண்டும்‌ 
ஆனால்‌ அத்தோடுகூட இப்படிப்பட்ட காரியங்களையும்‌ இணைத்துக்கொள்வது அவசியம்‌. 


இந்த நிருபத்திலே பவுல்‌ ஆதித்திருச்சபை மூப்ப்களை அவனுக்கு எதைக்கற்றுக்‌ 
கொடுத்தார்கள்‌ என்பதை  எழுதியிருக்கிறார்‌ ஆதித்திருச்சபையிலே பெரியவர்கள்‌ 
இருந்தார்கள்‌, மூப்பர்கள்‌ இருந்தார்கள்‌, அவர்கள்‌ அந்தச்‌ சபைக்குத்‌ 
தூண்களாலிருந்தார்கள்‌. யாக்கோபு இருந்தார்‌ அவர்‌ இயேசுகிறிஸ்துவினுடைய சொந்த 


சகோதரர்‌. மேலும்‌ யோவான்‌, பேதுரு போன்றவர்கள்‌ இருந்தார்கள்‌. இவர்கள்‌ இயேசு 
கிறிஸ்துவினுடைய முக்கியமான சீடர்கள்‌. இவர்கள்‌ எல்லாரும்‌ எருசலேமிலே 
இருந்தார்கள்‌. இவர்கள்‌ தேவனுடைய காரியங்களை மக்களுக்கு கொண்டு 
செல்பவர்களாகக்‌ காணப்பட்டார்கள்‌. ஆனால்‌ அங்கே சில யூதர்கள்‌ வந்து இயேசு 
கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வது மாத்திரம்‌ போதாது மாம்சத்தின்‌ படி விருத்தசேதனமும்‌ 
பண்ணப்பட வேண்டும்‌. அது மோசேயுடைய நியாயப்பிரமானத்தின்படி சரியானது என்று 
சொன்னார்கள்‌. இதன்‌ காரணமாக பவுலுக்கும்‌ அங்கிருந்த சிலருக்கும்‌ இடையே வேறுபாடு 
உருவாக ஆரம்பித்தது. சபைக்குள்ளே குழப்பங்கள்‌ ஏற்பட்டது. சபைகள்‌ பிரிய 
ஆரம்பித்தன. சிஸ்‌ விருத்தசேதனத்திற்கு அவசியமில்லை என்று சொன்னார்கள்‌. சிலர்‌ 
விருத்தசேதனம்‌ அவசியம்‌ என வாதிட்டார்கள்‌. இதனால்‌ அங்கே ஒரு மனது உடைய 
ஆரம்பித்தது. ஒருவர்‌ மற்றவரைக்‌ குற்றஞ்சாட்டூகிறவர்களாக மாறிப்போய்விட்டார்கள்‌. 
ஒருவர்‌ மற்றவருக்கு விரோதமாய்ச்‌ பேச ஆரம்பித்துவிட்டார்கள்‌. இதனால்‌ அங்கே 
சபையிலுடைய வளர்ச்சி நின்றுபோய்‌ விட்டது. சபையினுடைய பரிசுத்தத்திலே களங்கம்‌ 
ஏற்பட்டுவிட்டது. சபையிலே தேவனை அறிந்து கொள்ளுகிற இடத்திலே ஒருவர்‌ மற்றவரை 
குறைசொல்லுகிற நிலை வந்துவிட்டது. இது பவுலுக்கும்‌ தாங்கள்‌ எருசலேமிற்குப்‌ போய்‌ 
அங்கே இந்த காரியங்களைக்‌ குறித்து ஆராயலாம்‌ என நினைத்தார்கள்‌. ஏனென்றால்‌ 
அங்கே இயேசுவினிடத்தில்‌ நேரடியாக வார்த்தைகளைக்‌ கேட்ட பேதுருவும்‌, யோவானும்‌ 
இருந்தபடியினால்‌ அவர்களிடமே இந்த காரியத்தைக்குறித்து கேட்கலாம்‌ என நினைத்துச்‌ 
சென்றாகள்‌. இவர்கள்‌ எருசலேமிற்கு சென்றபோது அங்கே அவர்கள்‌ இரண்டு 
மோசேயினுடைய  நியாயப்பிரமானத்தினால்‌ ஏற்படுகிற நுகத்தை ஜனங்கள்‌ மேல்‌ 
வைக்கவேண்டாம்‌ அது அவசியம்‌ இல்லை என்று சொன்னார்கள்‌. ஆனால்‌ சபையின்‌ 
மக்கள்‌ தரித்திர்களை நினைத்துக்கொள்னுங்கள்‌ என்ற இந்த காரியத்தின்‌ மீது அதிக 
அழுத்தம்தத கொடுக்க ஆரம்பித்தார்கள்‌. ஆதித்‌ திருச்சபையின்‌ ஜனங்கள்‌ 
தரித்திராகளுக்கு உதவுவதில்‌ ஆர்வமுள்ளவர்களாகக்‌ காணப்பட்டார்கள்‌. 


நமது தேவன்‌ தரித்திரர்களுக்கும்‌ தகப்பன்‌ 

இயேசுகிறிஸ்துவின்‌ நாமத்தினால்‌ மட்டுமே இரட்சிப்ப உண்டு என்று சொல்லுகிற 
வேதம்‌ அன்பு இல்லாத வாழ்க்கை ஒன்றுமில்லை என்பதையும்‌ தெளிவாகச்‌ 
சொல்லுகிறது. நமது இரட்சிப்பு நமது கிரியைகளினாலேயோ அல்லது 
நற்காரியங்களினாலேயோ ஏற்பட்டதல்ல. ஆனால்‌ நாம்‌ தேவனுடைய அன்பின்‌ 
அடிப்படையிலே நற்கிரியைகளைச்‌ செய்யும்படியாக தேவ கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய்‌ 
சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்‌. வேதம்‌ உன்னைப்போல்‌ பிறனையும்‌ நேசி என்று 
சொல்கிறது. நாம்‌ மற்றவர்களிடத்தல்‌ அன்பாயிருக்கிறோம்‌ என்று வார்த்தையினால்‌ 
மாத்திரம்‌ சொல்லுவோமானால்‌ அதினால்‌ என்ன பிரயோஜனம்‌ உண்டு. எனவே அந்த 
அன்பை நமது கிரியைகளினாய்‌ வெளிப்படுத்த வேண்டியது மிக அவசியம்‌. 


முதலாவது நமது பிதா யார்‌ என்கிற அறிவு நமக்கு வேண்டும்‌. நாம்‌ 
ஜெபிக்கும்போது எப்படி ஜெபிக்கிறோம்‌. பரமண்டலங்களிலிருக்கிற எங்கள்‌ பிதாவே 
என்றுதான்‌ ஜெபிக்கிறோம்‌ எனது பிதாவே என்று யாரும்‌ ஜெபிப்பது இல்லை. நமது பிதா 
பரலோகத்தில்‌ இருப்பாரென்றால்‌ அவரது குணம்‌ என்ன என்பதை நாம்‌ அறிந்து 
கொண்டோமானால்‌ நாம்‌ ஏன்‌ அன்பை வெளிப்படூத்தவேண்டும்‌ என்பது நமக்குப்‌ புரியும்‌. 


தம்முடைய பரிசுத்தத வாசங்தலத்திலிருக்கிற தேவன்‌, திக்கற்ற பிள்ளைகளுக்குத்‌ 
தகப்பனும்‌, விதவைகளுக்கு நியாயம்‌ விசாரிக்கிறவருமாயிருக்கிறார்‌ சங்கீதம்‌. 68:5. 


தேவன்‌ அன்பாயிருக்கிறார்‌ என்பது நாம்‌ எல்லாரும்‌ அறிந்த ஒன்றுதான்‌. ஆனால்‌ 
தேவன்‌ இங்கு தம்மைப்பற்றிய ஒரு காரியத்தை எழுதிவைத்திருக்கிறர்‌. தேவன்‌, “நான்‌ 
யார்‌?, திக்கற்ற பிள்ளைகளுக்குத்‌ தகப்பன்‌, விதவைகளுக்கு நியாயம்‌ விசாரிக்கிறவர்‌” 
என்று சொல்லுகிறார்‌. 


வேதத்தில்த அநேக இடங்களில்‌ அநாதைகள்‌, விதவைகள்‌ என்கிற பதம்‌ 
இணைந்து வருவதை நாம்‌ காணமுடியும்‌, ஒருவேளை ஆண்டவர்‌ இவர்களுக்கு பிதாவாக 
இருப்பாரென்றால்‌, நாம்‌ விதவைகளையும்‌, அநாதைகளையும்‌ நினைக்கும்போது 
இப்படிப்பட்ட சிந்தை நமக்குள்‌ வரவேண்டும்‌. நம்முடைய பிதா யார்‌? அவர்‌ 
அநாதைகளின்‌ பிதா. அநாதைகள்‌ அவரை பிதா என்று அழைத்தால்‌, அந்த அநாதை 
நமக்கு என்னவாக வேண்டும்‌. சகோதரனாகவேண்டும்‌ அல்லது சகோதரியாக வேண்டும்‌. 


நாம்‌ அநேக வேளைகளிலே தேவனுடைய வல்லமையின்‌ மீது அதிக கவனம்‌ 
செலுத்தகிறோம்‌. அதைப்‌ பெற்றுக்கொள்ளவும்‌ முயற்சி செய்கிறோம்‌. அது தவறல்ல. 
ஆனால்‌ நாம்‌ பிதாவினுடைய பிள்ளைகளாகவும்‌ இருக்கவேண்டியது மிக அவசியம்‌. 
ஆட்டினுடைய குட்டி நிச்சயம்‌ எலியாகாது. நம்முடைய பிதா இப்படிப்பட்டவரலிருந்தால்‌ 
நமக்குள்ளும்‌ இப்படிப்பட்ட குணங்களை வரவேண்டும்‌. 


ஆசீர்வாதத்தின்‌ வழி 
ஒடூக்கப்படுகிற யாவருக்கும்‌, கர்த்தர்‌ நீதியையும்‌ நியாயத்தையும்‌ செய்கிறார்‌. 
சங்கீதம்‌ 103.6 


சிறுமையானவனின்‌ வழக்கையும்‌, எளியவர்களின்‌ நியாயத்தையும்‌ கர்த்தர்‌ 
விசாரிப்பாரென்று அறிவேன்‌. சங்கீதம்‌ 140.12 


ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்குக்‌ கடன்‌ கொடுக்கிறான்‌: அவன்‌ கொடுத்ததை 
அவர்‌ திரும்பக்‌ கொடுப்பார்‌ நீதி 19:17 


ஓடுக்கப்படூுகிறவர்கள்‌ அனைவருக்கும்‌ கர்த்தர்‌ நீதியையும்‌ நியாயத்தையும்‌ 
செய்வதோடு மட்டுமல்லாமல்‌, சிறுமையானவினின்‌ வழக்கையும்‌, எளியவர்களின்‌ 
நியாயத்தையும்‌ அவரே விசாரிக்கிறார்‌ என்பதையும்‌ வேதம்‌ மேற்கண்ட வசனங்களில்‌ 
தெளிவாகச்‌ சொல்கிறது. எனவேதான்‌ சாலமோன்‌ “ஏழைக்கு இரங்குகிறவன்‌ கர்த்தருக்கு 
கடன்‌ கொடுக்கிறான்‌” என்று சொல்கிறார்‌. தேவனுக்கு மற்றவர்களிடத்தில்‌ கடன்பெற 
அவசியமா? இல்லை. உலகிலுள்ள எந்த வங்கியும்‌ அவருக்கு கடன்‌ கொடுக்க இயலாது. 
தேவனுக்கு கடன்‌ அவசியமில்லை பூமி, சூரியன்‌, சந்திரன்‌ மற்றும்‌ அண்டசராசரங்கள்‌ 
அனைத்தும்‌ அவருடையது. வெள்ளியும்‌ பொன்னும்‌ அவருடையவைகளே. 


தேவன்‌ உங்களை ஆசீரவதிக்கும்பியான ஒரு வழியை வேதம்‌ இங்கே 
தெளிவாகக்‌ கூறுகிறது. உங்களை ஆசீர்வதிக்கவே தேவன்‌ இங்கே தெளிவாகக்‌ 
கூறுகிறது. உங்களை ஆசீரவதிக்கவே தேவன்‌ தரித்திர்களை இந்த உலகத்தில்‌ 
வைத்துவைத்திருக்கிறார்‌. சில பொதுவுடமைவாதிகள்‌, “கடவுள்‌ என்று ஒருவர்‌ இருந்தால்‌ 
அவர்‌ ஏன்‌ தரித்திர்களை உண்டாக்கி வைத்திருக்கிறார்‌” என்று கேட்பார்கள்‌. ஆனால்‌ 
வேதம்‌ நாம்‌ ஆசீர்வதிக்கப்படவே என்று தெளிவாகச்‌ சொல்கிறது. இந்த சிந்தைக்குள்ளாக 
நாம்‌ வராதவரை நம்மால்‌ மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியாது. 


தேவனைக்‌ காட்டும்‌ வழி 

நீங்கள்‌ தரித்திரருக்குக்‌ கொடுக்கும்போது தரித்திரர்‌ யாரைப்‌ பார்க்கிறான்‌ என்பதை 
விளக்க எனது வாழ்க்கையில்‌ நடந்த ஒரு சம்பவத்தை கூற விரும்புகிறேன்‌. எனது 
ஊழியத்தின்‌ ஆரம்ப நாட்களிலே நான்‌ தாவூத்‌ நகர்‌ என்ற இடத்தில்‌ இருந்தேன்‌. 
ஒவ்வொரு வாரமும்‌ பபுவா என்ற இன்னொரு இடத்திற்கு ஆராதனை நடத்த நான்‌ செல்ல 
வேண்டும்‌. வெயிலானாலும்‌, குளிரானாலும்‌ நான்‌ எப்படியாகிலும்‌ அங்கே சென்றுவிடுவேன்‌. 
வெள்ளிக்கிழமை மாலை இங்கிருந்து புறப்பட்டு சனிக்கிழமை வேதபாடம வகுப்பு, ஞாயிறு 
ஆராதனை முடித்துவிட்டு திங்கட்கிழமை அங்கிருந்து திரும்புவேன்‌. அந்நாட்களிலே நான்‌ 


காவி உடை அணிந்திருந்தேன்‌, காலில்‌ ஷீ அணிவதில்லை. காவி உடைக்குமேலே ஒரு 
Seater அணிந்திருப்பேன்‌. 


ஒரு நாள்‌ குளிர்காலத்தில்‌ நான்‌ வண்டிக்காக காத்திருக்கும்போது வண்டி 2 
மணிநேரம்‌ தாமதமாக வந்தது. நான்‌ அங்கிருந்து பபுவா செல்ல 2 மணிநேரம்‌ ஆகும்‌. 
மிகவும்‌ குளிரான ஒரு நேரம்‌ அந்த நேரத்தில்‌ என்னிடம்‌ ஒரு Sweater ஜத்‌ தவிர வேறு 
எந்த குளிராடைகளும்‌ இல்லை. வண்டி தாமதமானதினால்‌ நான; 11840 ல்‌ அங்கும்‌ 
இங்கும்‌ நடந்து கொண்டிருந்தேன்‌. அப்போது அங்கே ஒரு மனிதனுடைய சத்தத்தைக்‌ 
கேட்டன்‌. நேரமோ இருட்டிவிட்டது மிகவும்‌ குளிராயிருந்தது. ஒரு வயதான மனிதன்‌ 
படிக்கட்டின்‌ அடியிலே கிடந்து அங்கு சத்தம்தம எழுப்பிக்கொண்டிருந்தான்‌. நான்‌ 
அவனைப்‌ பார்த்தேன்‌. அவனிடம்‌ உடூப்பதற்கு ஒன்றுமில்லை. ஒரு பழைய வேஷ்டியும்‌ 
பனியனும்‌ மட்டுமே போட்டிருந்தார்‌. மூடுவதற்கு ஒன்றுமில்லை. வயதானதினால்‌ குளிரினால்‌ 
அங்கு அதிக கஷ்டப்பட்டுக்கொண்டிருந்தார்‌. நான்‌ அவரைப்‌ பார்த்தபின்பு உடனே கடந்து 
சென்றுவிட்டேன்‌. நான்‌, என்னிடத்திலே ஒன்றுமில்லையே நான்‌ என்ன செய்ய முடியும்‌' 
என்று நினைத்தேன்‌. பத்து அடிதான்முன்னே சென்றிருப்பேன்‌ அதற்குள்‌ ஆண்டவர்‌ 
என்னைப்பார்த்து நில்‌ என்று சொன்னார்‌. நான்‌ தேவனிடம்‌ என்ன ஆண்டவரே என்று 
கேட்டேன்‌. அப்போது அவர்‌, “உன்‌ ளுறநயவநச ஐ அந்த முதியவருக்குக்‌ கொடுத்துவிடு” 
என்று என்னிடம்‌ சொன்னார்‌. நானோ மறுத்துவிட்டு நடக்கத்தொடங்கினேன்‌. மீண்டும்‌ 
என்னிடம்‌ கொடுத்துவிடு என்று சொன்னார்‌. நான்‌ மீண்டும்‌ செவிகொடாமல்‌ 
நடக்கத்தொடங்கினேன்‌. அப்போது ஆண்டவர்‌ என்னிடம்‌ நில்‌ என்று சொன்னார்‌. நான்‌ 
நின்றுவிட்டேன்‌. அந்த முதியவர்‌ நானாக இருந்தால்‌ நீ என்ன செய்வாய்‌ என்று என்னிடம்‌ 
கேட்டார்‌. நான்‌ நீராயிருந்தால்‌ உடனே கொடுத்துவிடுவேன்‌ என்று சொன்னேன்‌. உடனே 
தேவன்‌ சொன்னார்‌ அது நான்தான்‌ என்ற. அதற்குப்பின்‌ என்னால்‌ போகவும்‌ 
முடியவில்லை, கொடுக்கவும்‌ மனம்‌ வரவில்லை. 


Seater இல்லாமல்‌ போய்‌ குளிரினால்‌ தாக்கப்பட்டால்‌ என்னை யார்‌ 
பார்ப்பார்கள்‌. எனது மனைவியோ தாவூத்‌ நகரில்‌ இருக்கிறாள்‌. நான்‌ மிகுந்த 
போராட்டத்திற்குள்ளானேன்‌. அதற்கு பின்பு அந்த மனிதனை பார்ப்பதற்குக்‌ கூட எனக்கு 
மனம்‌ வர வில்லை. ஆண்டவர்‌ என்னிடம்‌ “நீ உண்மையாகவே என்னிடத்தில்‌ அன்பு 
கூறுகிறாயா” என்று கேட்டார்‌” அது நான்தான்‌ என்று சொல்கிறேன்‌ ஆனால்‌ நீ இன்னும்‌ 
உனது Seater-ஜ கொடுக்கவில்லையே என்று சொன்னார்‌. அதற்கு பின்‌ என்னால்‌ 
மறுக்க இயலவில்லை eae கழற்றி அந்த முதியவருக்கு கொடுத்துவிட்டேன்‌. 
என்னிடம்‌ இருந்த ஒரு கைக்குட்டையினால்‌ எனது காதுகளை சுற்றி கட்டிக்கொண்டு 
புறப்பட்டேன்‌. வண்டி வந்தது. மிகவும்‌ கூட்டமாக இருந்தபடியினாலே உள்ளே குளிர்‌ 
அடிக்கவில்லை. எனக்கு உட்கார இருக்கையும்‌ கிடைத்தது. எனது இருக்கையின்‌ 
அருகிலே காவி வஸ்திரம்‌ தரித்து தாடி வைத்திருந்த ஒரு சாது உட்கார்ந்திருந்தார்‌. நான்‌ 
அருகிலே உட்கார்ந்தவுடன்‌ அவர்‌ “வாங்க சாதுவே' என்று என்னை அழைத்து அருகில்‌ 
உட்காரவைத்து தான்‌ போர்த்தியருந்த கம்பளியினால்‌ என்னையும்‌ சேர்த்து போர்த்திக்‌ 
கொண்டார்‌ நான்‌ தேவனுக்கு நன்றி சொன்னேன்‌. 


இரவு 8.30 மணிக்கு நான்‌ Tரவ-ல்லிருந்து இறங்கி பபுவாவில்‌ நான்‌ செல்ல 
வேண்டிய இடத்திற்குபோக பஸ்க்காக சென்றேன்‌. அங்கே பஸ்விலும்‌ மிகவும்‌ 
கூட்டமாயிருந்தது. ஒருவர்‌ என்னிடம்‌ இருக்கை இல்லை மேலே ஏறுங்கள்‌ என்று 
சொன்னார்‌. நானோ ஆண்டவரே குளிர்‌ அதிகமாய்‌ இருக்கிறதே என்று 
சொல்லிக்கொண்டிருந்தேன்‌. அப்போது அந்த பேரூந்தினுடைய ஓட்டுநர்‌ அங்கே வந்தார்‌. 
அவர்‌ என்னைக்கண்டவுடன்‌. “சாதுஜி எப்படி இருக்கிறீகள்‌” என்று கேட்டார்‌. வாங்க நான்‌ 
இடம்‌ தருகிறேன்‌ என்று சொல்லி என்னை ஓட்டூநர ஏறும்‌ வழியாக ஏற்றி நுபெெநெ மீது 
உட்காரவைத்தார்‌. நுபெநைெ சூடாக இருந்தபடியினால்‌ நான்‌ குளிரினால்‌ தாக்கப்படாதபடி 
தப்பிக்‌ கொண்டேன்‌. பேரூந்திலிருந்து இறங்கியவுடன்‌ ஒரு சைக்கிள்‌ ரிக்சாவில்‌ ஏறி நான்‌ 


போகவேண்டிய இடத்திற்குப்போனேன்‌. அங்கே ஒரு சகோரார்‌ வீட்டில்‌ சென்று தங்கினேன்‌. 
அவர்கள்‌ எனக்கு ஒரு 5418446 - கொடுத்தார்கள்‌. நான்‌ தேவனுக்கு நன்றி சொன்னேன்‌. 

நான்‌ கூட்டங்களை முடித்து திங்கட்கிழமை தாவூத்‌ நகர்‌ 
திரும்பிக்கொண்டிருந்தேன்‌. நான்‌ இறங்கிய போது அடுத்த 180100 ல்‌ அந்த முதியவர்‌ 
இருந்த இடத்தில்‌ அதிக கூட்டமாயிருந்தது என்ன என்று பார்க்கும்படி நானும்‌ அங்கே 
சென்றேன்‌. எட்டிப்பாரத்தேன்‌. அந்த முதியவரின்‌ கண்கள்‌ என்னைப்‌ பார்த்தது. அவரோ 
மரித்துக்கொண்டிருந்தார்‌. என்னைக்‌ கண்டவுடன்‌ தேவதை வந்துவிட்டாள்‌ தேவதை 
வந்துவிட்டாள்‌ என்று சத்தமிட்டார்‌. ஜனங்கள்‌ நான்‌ அவருடைய உறவினர்‌ என்று 
நினைத்து எனக்கு வழிவிட்டார்கள்‌. நானும்‌ அருகில்‌ சென்றேன்‌ அவரது கரத்தை 
பிடித்தேன்‌ அவரும்‌ எனது கரத்தைப்பிடித்தார்‌. “வாழ்க்கையில்‌ ஒரு கடவுளை 
காணவேண்டும்‌ என்று வாஞ்சித்தேன்‌ கண்டூவிட்டேன்‌” என்று சொன்னார்‌. நானோ! நான்‌ 
கடவுளில்லை இயேசுவைப்பாருங்கள்‌ என்று சொன்னேன்‌. இயேசு என்று சொன்னார்‌ 
மரித்துவிட்டார்‌. அந்த முதியவருக்கு இயேசுவை வெளிப்படுதத எனக்கு ஒரு வாய்ப்பு 
கிடைத்தது. 


எதிரே நிற்கும்‌ எச்சரிப்பு 

இதோ கெர்வமும்‌ ஆகாரத்திரட்சியும்‌ நிர்விசாரமான சாங்கோவாங்கமுமாகிய 
இவைகளே உடன்‌ சகோதரியான சோதோமின்‌ அக்கிரமம்‌. இவைகளே அவளிடத்திலும்‌ 
அவள்‌ குமாரத்திகளினிடத்திலும்‌ இருந்தேன்‌. சிறுமையும்‌ எளிமையுமானவனுடைய கையை 
அவள்‌ பலப்படூத்தவில்லை. அவர்கள்‌ தங்களை உயர்த்தி, என்‌ முகத்துக்கு முன்பாக 
அருவருப்பானதைச்‌ செய்தார்கள்‌: அதை நான்‌ கண்டபோது அவர்களை ஒழித்துவிட்டேன்‌. 
எசேக்கியேல்‌ 16. 49,50. 


சோதோம்‌ கொமோரா பட்டணத்தை தேவன்‌ அக்கினியினாலே எரித்ததந்கு காரணம்‌ 
அவர்களது அக்கிரமம்‌. அவர்கள்‌ என்‌ முகத்துக்கு முன்பாக அருவருப்பானதைச்‌ 
செய்தார்கள்‌ என்று தேவன்‌ சொல்லுகிறார்‌. என்ன அருவருப்பு, பெருமை, ஆடம்பரம்‌, 
சிறுமையும்‌ எளிமையுமானவர்களின்‌ கையை பெலப்படூத்தவில்லை என்பதே. எனவே 
ஆண்டவர்‌ அதை எச்சரிக்கிறார்‌. 


ஏசாயா 58.5-8 தேவன்‌ தான்‌ எப்படிப்பட்ட உபவாசத்தை விரும்புகிறார்‌ என்பதை 
இந்த வசனங்களில்‌ தெளிவாக வெளிப்படூத்துகிறார்‌. அப்படிச்செய்தால்‌ என்ன நடக்கும்‌ 
என்பதை நாம்‌ 8ம்‌ வசனத்தில்‌ காணமுடியும்‌. ஆண்டவர்‌ மாறுபட்ட வழியில்‌ நம்மை 
எடூத்துச்‌ செல்கிறாரோ. இல்லை ஆண்டவர்‌ தமது இருதயத்தின்‌ காரியங்களையே நமக்கு 
வெளிப்படுத்துகிறார்‌. தானங்களுக்கு முதல்‌ ஸ்தானத்தைக்‌ கொடுக்க வேண்டுமென்று நான்‌ 
சொல்லவில்லை. ஆனால்‌ செய்யவேண்டும்‌. மற்றவர்களுடைய பாவத்தின்‌ கட்டுகளை 
உடைக்கவேண்டும்‌ அதோடூகூட அவர்களுக்கு நம்மால்‌ எதைச்‌ செய்யமுடியுமோ அதைச்‌ 
செய்யவேண்டும்‌ மத்‌25ம்‌ அதிகாரத்தில்‌ தேவன்‌ ஜனங்களை இரண்டூ பக்கமாக பிரிப்பேன்‌ 
என்று சொல்கிறார்‌. வலது பக்கத்தில்‌ உள்ளவர்களைப்‌ பார்த்து. பசியாயிருந்தேன்‌ 
எனக்குப்போஜனம்‌ கொடுத்தீாகள்‌ தாகமாயிருந்தேன்‌ என்‌ தாகத்தை தாத்தாகள்‌, 
அந்நியனாயிருந்தேன்‌ என்னைச்‌ சேர்த்துக்கொண்டார்கள்‌. வஸ்திரமில்லாதிருந்தேன்‌. எனக்கு 
வஸ்திரங்கொடுத்தீர்கள்‌ வியாதியாயிருந்தேன்‌ என்னை விசாரிக்கவந்தீாகள்‌ 
காவலிலிருந்தேன்‌ என்னைப்‌ பார்க்க வந்தாகள்‌ என்று சொல்லுவார்‌. இடது 
பக்கத்திலுள்ளவர்களைப்பார்த்து இவைகளை நீங்கள்‌ எனக்குச்‌ செய்யவில்லை என்று 
சொல்லுவார்‌. 


ஒருவேளை நாம்‌ இதைப்புரியாமல்‌ இருந்தால்‌ நம்மைப்பார்த்து ஆண்டவர்‌ என்ன 
சொல்கிறார்‌. 


ஏசாயா 1.16,17,18 அப்படிச்‌ செய்யாவிட்டால்‌ என்ன நடக்கும்‌ என்பதை 15ம்‌ வசனத்தில்‌ 
எழுதிவைத்திருக்கிறார்‌. நான்‌ இதைச்‌ செய்யும்போதெல்லாம்‌ என்‌ மனதிலே புதிய 
மகிழ்ச்சி வருகிறது. 


என்னுடைய மனைவி வீசப்பட்ட எந்த குழந்தையையும்‌ கண்டால்‌ உடனே யோய்‌ 
அதை எடுத்துக்கொண்டு வந்துவிடுவாள்‌. எங்கேயாவது ஒரு குழந்தை கிடக்கிறது என்றால்‌ 
உடனே ஓடிவிடூவாள்‌. அவளது பெலவீனமெல்லாம்‌ காணாமல்‌ போய்விடும்‌. அதிலே 
அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம்‌ பெற்றவள்‌ வீசிவிட்டு போய்விட்டாலும்‌ அதற்கு 
அவ்வளவு அன்பு கிடைக்கிறது. அநாதைகளுக்குத்‌ தகப்பனாயிருக்கிற பிதாவை நாம்‌ 
வெளிப்படுத்த வேண்டுமானால்‌ நாம்‌ இதைச்‌ செய்யவேண்டும்‌. 


மோசேயுடைய நியாயப்பிரமானத்தில்‌ நீங்கள்‌ இதைச்‌ செய்யவேண்டும்‌. சிந்துகிற 
தானியத்தை எடுக்காமல்‌ அதை ஏழை எளியவர்களுக்கு விட்டுவிடுங்கள்‌ என்று 
எழுதப்பட்டிருக்கிறது. எனவே ரூத்‌ அப்படி பொறுக்கும்படி வந்தாள்‌. ராஜாவினுடைய 
மனைவியாகிவிட்டாள்‌ உங்களைச்‌ சுற்றியிருக்கிற ஜனங்கள்‌ தகுதியில்லாமல்‌ இருக்கலாம்‌ 
பரவாயில்லை. 


நம்மை உயர்த்தும்‌ வழி 

நான்‌ சிறுவனாயிருந்தபோது எனது வீட்டிற்கு குருடான ஒருவர்‌ தினமும்‌ 
ஜெபிக்கவருவார்‌. அவருக்கு வேதவசனங்கள்‌, பாடல்கள்‌ எல்லாம்‌ மனப்பாடம்‌. கையிலே 
ஒரு தடியோடு தடூமாறி சரியாக 7 மணிக்கெல்லாம்‌ எங்கள்‌ குடும்ப ஜெபித்திற்கு 
வந்துவிடுவார்‌. அவருடைய பெயரே ஜெபம்பண்ணுகிற ஜயா. சில நாட்களுக்குப்பிறகு 
அவருக்கு குஷ்டரோகம்‌ வந்துவிட்டது. ஒரு வித நாற்றம்‌ அவரிடத்திலிருந்து வீசத்‌ 
தொடங்கியது. எனது வேலை அவர்‌ வரும்போது கையைப்பிடித்துக்கொண்டு வீட்டினுள்‌ 
அழைத்து வருவது. எனக்கோ மிகவும்‌ கஷ்டமாயிருந்தது. ஒரு நாள்‌ எனது அம்மாவிடம்‌ 
அம்மா அவர்‌ தினமும்‌ வீட்டிற்கு வரவேண்டாம்‌ மாதம்‌ ஒருமுறை வரட்டும்‌ காணிக்கை 
வாங்கிக்கொண்டு போகட்டும்‌ என்று சொன்னேன்‌. எனது தாயாரோ இல்லை நீதான்‌ 
தினமும்‌ அவரை அழைத்துவர வேண்டும்‌ கர்த்தர்‌ உன்னை உயர்த்துவார்‌ என்று 
என்னிடம்‌  சொல்லிவிட்டார்கள்‌. எனவே நான்‌ மனமின்றி அதை தொடர்ந்து 
செய்துவிட்டார்கள்‌. எனவே நான்‌ மனமின்றி அதை தொடர்ந்து செய்துவிந்தேன்‌. அவரும்‌ 
மரித்துவிட்டார்‌. இன்று நான்‌ உலகமெங்கும்‌ போகும்போது அநேகர்‌ என்‌ கையைப்‌ 
பிடித்து முத்தஞ்செய்யும்‌ போது எனக்கு அந்த சம்பவமே நினைவிற்கு வருகிறது. எனது 
தாயார்‌ சொன்னபடி தேவன்‌ என்னை உயர்த்தியிருக்கிறார்‌. 


தரித்திர்களை நினைக்கவேண்டும்‌ என்ற ஆதித்திருச்சபையின்‌ ஆர்னம்‌ இன்றைய 
நாட்களில்‌ நமது திருச்சபைகளிலும்‌ வரவேண்டும்‌. நமது தேவன்‌ தரித்திரர்களுக்கும்‌ 
தகப்பன்‌ என்பதை திருச்சபைகள்‌ மறந்துவிடக்கூடாது. நாம்‌ 
ஆசீர்வதிக்கப்படவேண்டுமென்றால்‌, நமது ஆசீர்வாதத்தை தரித்திரர்களுக்கம்‌ 
பகிர்ந்தளிக்கவேண்டும்‌. தரித்திர்களுக்கு உதவுவதின்‌ மூலம்‌ தேவனையே அவர்களுக்கு 
காட்டமுடியும்‌ என்பதை நினைவில்‌ கொள்ளவேண்டும்‌. நாம்‌ உயர்த்தப்பட தேவையுள்ள 
ஜனங்களுக்கு உ தவிசெய்யவேண்டும்‌. இப்படிப்பட்டவைகளுல்‌ நாமும்‌ நமது 
திருச்சபைகளும்‌ வருகிற நாட்களில்‌ வளர தேவன்‌ கிருபை செய்வாராக. 


